© 


தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 0 .80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வெல்லும் 


எண் 


45 ] 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 18 , 2009 
கார்த்திகை 2 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


பாது 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை ( 3D ) எண் 14 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு (D1) த் துறை, நாள் : 15 ஜூலை 2009.) 


மத்திய அரசு - நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகம் ( நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் ) 
ஆணை , புதுடில்லி , 30 - 3 - 2009 . 

S .O . 880 ( E) - 1955ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் (10/1955) 3ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு மத்திய அரசு , 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப்பொருட்கள் குறித்த உரிமத் தேவைகள் , இருப்பு வரம்புகள் மற்றும் 
எடுத்துச்செல்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பான ஆணையை மேற்கொண்டும் திருத்தியமைப்பதற்காக , இதனால் 
பின்வருமாறு ஆணையிடுகிறது . அவை வருமாறு : 

1 . இந்த ஆணை , 2009ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் குறித்த உரிமத் தேவைகள் , இருப்பு வரம்புகள் மற்றும் 
எடுத்துச் செல்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கும் ( இரண்டாவது திருத்தம் ) ஆணை என்று அழைக்கப்படலாம் . 


2 . 27 ஆகஸ்ட் 2008ஆம் நாளிட்ட S . O . 2117 ( E ) ஆம் எண் ஆணையில் , 

(i) பத்தி 2 - இல் , கோதுமை மற்றும் என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் . 

( ii ) பத்தி 3 - இல் , " கோதுமை மற்றும் என்ற சொற்றொடர் விட்டுவிடப்பட வேண்டும் . 
இவ்வாறு விட்டுவிடப்படுவதற்கு முன்னர் , ஏற்கெனவே விடுபட்டவை நீங்கலாக , மேற்கூறிய விடுபாடுகள் 1 ஏப்ரல் 2009 முதல் 
செயலுக்கு வரும் . 

ராகேஷ் காக்கர் , 
மத்திய அரசின் கூடுதல் செயலாளர் . 


கே . சண்முகம் , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் ( பொறுப்பு) , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


II - 1- (45 ) ( Sup - T ) 


